JHB 


உமாமஹேச்வர ஸ்தோத்ரம்‌ 
(1) 
எ: (Tq Tada 
OTERTE EEA TA | 


ii 
எ TH: TET Il 


நம: சிவாப்யாம்‌ நவயெளவநாப்யாம்‌ 
பரஸ்பராச்லிஷ்ட வபுரதராப்யாம்‌! 
நகேந்த்ரகனயா வ்ருஷகேத நாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!! 
இளம்‌ வாலிப வயதினராய்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
இணைந்து சிவனும்‌, சிவையுமாய்‌, மலையரசனமகளாயும்‌, 
வ்ருஷபக்கொடியோனாயும்‌ காட்சி தரும்‌ சங்கர-பார்வத 
தேவியருக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ 


நம: சிவாப்யாம்‌ ஸரஸோத்ஸாவாப்யாம்‌ 
நம்ஸ்க்ருதா பீஷடவரப்ரதாப்யாம்‌! 
நாராயணேநார்சித பாதுகாப்யாம்‌ 
நமோநம: சங்கர பாாவதீப்யாம்‌।!! 
சிவனும்‌ சிவையுமாய்‌ இனிய விழா கண்டு நமஸ்கரித்த 
பக்தர்களின்‌ விருப்பப்படி வரமளித்து, நாராயணன்தானே 
அர்ச்சிக்கும்‌ காலடிகளைக்‌ கொண்டு காட்சிதரும்‌ ஸ்ரீசங்கர 
பார்வதியருக்கு நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 
13 


நம: சிவாப்யாம்‌ வ்ருஷவாஹநாப்யாம்‌ | 
விரிஞ்சி விஷ்ணு இந்த்ரஸுபூஜிதாப்யாம்‌! 
விபூதிபாடீர விலேபனாப்யாம்‌ 
நமோநம: சங்கரபாரவதீப்யாம்‌!! 


விருஷப வாஹனம்‌ ஏறியவர்களும்‌, பிரம்மா, விஷ்ணு, 
இநதிரன்‌ ஆகியோரால்‌ பூஜிக்கப்பட்டவர்களும்‌, விபூதி, 
சந்தனம்‌ பூசியவர்களும்‌ ஆன ஸ்ரீசங்கர-பார்வதியருக்கு 
நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 
(4) 
TH: fT wT 
எனா aE | 
HN: TET TTT Il 
நம: சிவாப்யாம்‌ ஜகதீச வராப்யாம்‌ 
௯கத்பதிப்யாம்‌ ஜயவிக்ரஹாப்யாம்‌! 
உம்பாரிமுகயை ரபி வந்திதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!! 
உலகத்தலைவர்களாயும்‌, வெற்றியே வடிவமான 
வராயும்‌, இந்திரன்‌ முதலியோரால்‌ போற்றப்பட்டவர்களுமான 
சங்கர- பார்வதியருக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 


» | 


(5) 
TH-fITaTTTT THIET TI 
TETANUS TFTA | 


01 
HT TH: STE TUT ATTA Il 
நம:சிவாப்யாம்‌ பரமெளஷதாப்யாம்‌ 
பஞ்சாக்ஷர பஞ்ஜரரஞ்ஜிதாப்யாம்‌! 
ப்ரபஞ்ச சருஷ்டிஸதிதி-ஸம்ஹ்ருதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!! 
(சம்ஸாரவியாதிக்கு) அருமருந்தானவர்களாயும்‌, பஞ்சா 
க்ஷரக்கூண்டில்‌ விளையாடும்‌ (கிளிகளாயும்‌), இந்த உலகை 
சிருஷ்டித்தும்‌, காத்தும்‌, ஒடிக்கியும்‌ நிலவுகின்ற சிவ பார்வதி 
யருக்கு நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 
(6) 
எ: (TT - 


AAT 
| ஏ TA: TET ATT II 


நம: சிவாப்யாமதிஸீு-ந்தராப்யாம்‌ 
அதயநதமாஸகதஹ்ருதம்புஜாப்யாம்‌! 
அசேஷ லோகைக ஹிதங்கராப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!' 


மிக அழகிய தோற்றமுடைய சிவனும்‌ சிவையும்‌ தம்‌ 
ஹ்ருதயதீதாமரைகள்‌ மூலமும்‌ மிகவும்‌ ஒருங்கிணைந்துள்ளனர்‌. 
அவர்கள்‌ அனைத்துலகுக்கும்‌ நன்மை செய்வதில்‌ தமக்குத்‌ தாமே 
நிகரானவர்‌. அவர்களுக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 


நம: சிவாப்யாம்‌ கலிநாசனாப்யாம்‌ 
கங்கால கல்யாணவபாதராபயாம்‌! 

கைலாஸசைலஸ்தித தேவதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கரபராவதீப்யாம்‌!! 


கலிதோஷம்‌ நீங்கச்‌ செய்பவராயும்‌, எலும்பு மிளிரும்‌ 
மங்கல சரீரம்‌ கொண்டவரும்‌, கைலாஸத்தில்‌ வாசம்‌ செய்யும்‌ 
தேவதைகளுமாகிய ஸ்ரீசங்கரபாாவதியருக்கு : நமஸ்காரம்‌ 
நமஸ்காரம்‌. 


நம: சிவாய்யாம்‌ அசுபாபஹாப்யாம்‌ 
அசேஷலோகைகவிசேஷிதாப்யாம்‌! 
அகுண்டிதாப்யாம்‌ ஸ்ம்ருதி ஸம்ப்ருதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!!' 
அமங்கலங்களைப்‌ போக்குபவரும்‌, உலகமனைத்‌ 
திலும்‌ மேம்பட்டவரும்‌, தடையில்லாதவரும்‌, தியானத்தில்‌ 
தேக்கப்பட்டவருமான சங்கரபராவதியருக்கு நமஸ்காரம்‌ 
நமஸ்காரம்‌. i 
(9) 
ஏ: fra TYaTE NT 
VATA ATA TATA | 
TAIT ETAT TTI 
TAT TH: TERUG ATTA I! 
நம்‌: சிவாப்யாம்‌ ரத வாஹநாப்யாம்‌ 
ரவீந்து வைசவாநரலோசனாப்யாம்‌ ! 
ராகா சசாங்காப முகாம்புஜாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பாாவதீப்யாம்‌।!! 


க 
ப்ட்‌ 


பெளர்ணமி சந்திரன்‌ போன்ற முகங்களுடனும்‌, சூர்ய, 
சந்திர, அகீனியாகிய கண்களுடனும்‌ தேரில்‌ ஏறிச்‌ செல்பவரான 
சங்கர- பார்வதியருக்கு நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 
(10) 
Ta: fra oC ENT 
weg & fara aT 


wl 
THT TA: TE UTA 11 
நம: சிவாப்யாம்‌ ஜடிலந்தராப்யாம்‌ 
ஜராம்ருதிப்யாம்‌ ச விவாஜிதாப்யாம்‌! 


ஜநார்தனாப்ஜோத்பவ பூஜிதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பாாவதீப்யாம்‌!! 


ஜடையணிந்து, மூப்பு, மரணமில்லாதவரும்‌, விஷ்ணு 
பிரம்ம தேவர்களால்‌ வழிபட்ட வருமான சங்கர பார்வதியருக்கு 
நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. 


(11) 
qa: (TAT fa eT 


gtaTadteT Tada 
ஏரி: TET I! 


நம: சிவாப்யாம்‌ விஷமேக்ஷ்ணாப்யாம்‌ 
பில்வச்சதா மல்லிகதாமப்ருத்ப்யாம்‌! 
சோபாவதீ சாந்தவதீச்வராப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!! 


மூன்று கண்கள்‌ உடையவராயும்‌, பில்வ இதழ்‌ மல்லிகை 
மாலை இவற்றை தரித்தவரும்‌, அழகு, அமைதி இவற்றின்‌ 
நாயகர்களாகவும்‌ திகழ்கன்ற சங்கர்‌ பார்வதியருக்கு நமஸ்காரம்‌, 
நமஸ்காரம்‌, 


17 


நம்‌: சிவாப்யாம்‌ பசுபாலகாப்யாம்‌ 
ஜகத்த்ரயீ ரக்ஷ்ண பத்தஹ்ருத்ப்யாம்‌! 
ஸமஸ்ததேவாஸுர பூஜிதாப்யாம்‌ 
நமோ நம: சங்கர பார்வதீப்யாம்‌!! 
ஜீவாத மாக்களாகிய பசுக்களைப்பாதுகாப்‌ பவரும்‌, 
மூவுலகையும்‌ காப்பதில்‌ மனம்‌ வைத்தவரும்‌, அனைத்து தேவ, 
அசுரர்களாலும்‌ போற்றப்பட்ட வருமான சங்கர்பார்வதியருக்கு 


ம்ஸ்காரம்‌ நமஸ்காரம்‌. | 
a த (13) 


eh fifi i 
ஙசனி பதக்‌ எர ௮: | 

WATT Ug 
Ta (TaN |! 


ஸ்தோதரம்‌ த்ரிஸந்த்யம்‌ சிவபார்வதீப்யாம்‌ 
பக்த்யா படேத்‌ த்வாதசகம்‌ நரோ ய: 

ஸ்‌ ஸரவஸெளபாக்யபலாநி புங்க்தே 
சதாயுரநதே சிவலோக மேதி! 


'சிவபார்வதீப்யாம்‌ நம: என்ற தொடருடைய பன்னி 
ரண்டு பத்யங்களைக்‌ கொண்ட ஸ்தோதச்ரத்தை மூன்று வேளை 
களிலும்‌ படிப்பவர்‌ எல்லாவித ஸெளபாக்யங்களையும்‌ 
அனுபவித்து, நூறாண்டுகள்‌ வாழ்ந்து, முடிவில்‌ சிவலோகம்‌ 
எய்துவர்‌. 

உமாமஹேசவர ஸ்தோதரம்‌ முற்றிற்று. 
18 


